தமிழ்நாடு அரசு 

2022 


தமிழ் 


ந 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 

சென்னை , புதன்கிழமை , ஜூன் 1 , 2022 
வைகாசி 18 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி VI— பிரிவு 1 இன் இணைப்பு 

துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 

1972 ஆம் வருடம் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 4 ) ன் கீழான அறிவிக்கை 
( ந.க.எண் .11231 / ஈ 3 / 2021 . ) 

1975 ஆம் வருடம் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 44 ( 4 ) கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது 
இச்சங்கங்கள் பதிவான நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக அறிக்கைகள் கோர்வை செய்யப்படவில்லை என்பதால் இவ்வலுவலக 
கடித எண் . 11231 / ஈ 3 / 2021 , நாள் 23-11-2021ன்படி அறிவிப்பு அனுப்பப்பட்டும் இச்சங்கங்களிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படவில்லை . 
எனவே தமிழ்நாடு சங்கப் பதிவு சட்டம் பிரிவு 44 ( 4 ) -ன் கீழ் செயல்படாத சங்கமாக அறிவிக்கப்பட்டு , கீழ்கண்ட சங்கங்களின் பெயர்கள் 
சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . சங்கங்கள் விரும்பினால் அரசு இதழில் 
வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டுக்குள் பதிவுத்துறைத் தலைவர் அவர்களுக்கு மேல்முறையீடு செய்துக்கொள்ளலாம் என இறுதியான 
அறிவிக்கப்படுகிறது . 

வ . 

சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

எண் 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

1 

248/1972 

The Madras Collectorate Colony Residents Welfare Association , Old No.5 , Collectorate Colony 
Main Road , Aminjikarai , Chennai - 29 . 

2 

7/1972 

UNESCO MANDRAM , No. 8 , Dr. Alagappa Chetty Road , Madras - 84 . 

3 

179/1972 

GOOD GUYS , No. 4 , Mathala Narayanan Street , Mylapore , Madras - 4 . 

} 

4 

187/1972 

5 

174/1972 

6 

45/1972 

LEO CLUB , No. 10 , Dhanakotiammal Street , Kodamakkam , Madras - 24 . 
MADRAS ENTERTAINERS , No. 3 , Kasturi Ranga Iyengar Road , Madras - 18 . 
ANJUMAN I ZAINULAPDIN , 28 , Begum Sahib 1st Lane , Markays Garden , Madras - 6 . 
FEDERATION OF TAMIL NADU CATHOLIC ASSOCIATION , No. 15 , Wallers Road , Madras - 2 . 
TIGER CLUB , No. 1 , Saminatha Gramani Lane , Periamet , Madras - 3 . 

7 

257/1972 

8 

33/1972 

DTP - VI - 1 ( T - Sup . ) 22 

[ 1 ] 


வாய்மை 


எண் 22 ] 


SIDA 


யே 


அ 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .1.60 காசு . 


வெல்லும் 


2 

வ . 
எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

( 1 ) 

( 3 ) 

9 

NARASINGAPURAM SOCIAL SERVICE CENTRE , St. Anthony's Church , Ritchie Street , 
Narasingapuram , Madras - 2 . 

10 

இளைஞர் பொது நல மன்றம் , கஸ்தூரிபாய் காலனி , ' ஏ ' பிளாக் , கன்னிகாபுரம் , சென்னை -12 . 

மத்திய சென்னை , 

2022 ஏப்ரல் 20 . 

ஜெ . ஸ்ரீசித்ரா , 
சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 
மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம் ) 

1975 ஆம் வருடம் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 2 ) -ன் கீழான அறிவிக்கை 

( ந.க. எண் . 3072 / அ 2 / 2022 . ) 

1975 ஆம் வருடம் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 44 ( 2 ) -இன் கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது , கீழ்க்கண்ட சங்கங்கள் செயல்படுகிறதா என்று ஆய்வுக்கு நேரில் சென்ற போது செயல்படாத விவரம் தெரிய வந்தது , 
எனவே இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் சங்கங்களிடமிருந்து 
பெறப்படவில்லையாயின் , கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 

வ . 

சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

எண் 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

1 

241/2010 நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் நலச்சங்கம் , 8/6 , சட்டையப்பர் 
மேல வீதி , நாகப்பட்டினம் 

2 

107/2001 

சிஹார்ஸ் மனமகிழ் மன்றம் , நாகப்பட்டினம் , நாகை - நாகூர் மெயின்ரோடு , காடம்பாடி , நாகப்பட்டினம் 

3 

114/1997 

தி . கமல் மனமகிழ் மன்றம் , நாகப்பட்டினம் , வெளிப்பாளையம் , நாகப்பட்டினம் 

4 

123/1997 

நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , தோப்புத்துறை , தோப்புத்துறை 

5 

128/1997 

கலைஞர் மனமகிழ் மன்றம் , வேதாரண்யம் , 11 / எப் , 10 , மேல வீதி , வேதாரண்யம் 

6 

13/2002 

மூவேந்தன் மனமகிழ் மன்றம் , ஆயக்காரன்புலம் , 1 / 238 ஏ , ஆயக்காரன்புலம் 3 , வேதாரண்யம் வட்டம் 
பெரியார் சமத்துவ மனமகிழ் மன்றம் , வெளிப்பாளையம் , 116 சி , ஏழைபிள்ளையார் கோயில் தெரு , 

7 

133/1999 

வெளிப்பாளையம் 

8 

136/1997 

அண்ணா மனமகிழ் மன்றம் , 6 / 3 ஏ , செம்போடை , வேதாரண்யம் 

9 

14/1986 

வெல்கம் மனமகிழ் மன்றம் , திட்டச்சேரி , 37 , ஹைஸ்கூல் தெரு , திட்டச்சேரி 

10 

16/1984 

11 

161/1999 

நல்வரவு மனமகிழ் மன்றம் , திட்டச்சேரி ( Dissolved ) , 20 , சிவன் கோவில் , காந்தி சாலை , திட்டச்சேரி 
செவன்ஸ்டார் மனமகிழ் மன்றம் , 2/117 , திட்டச்சேரி மெயின் ரோடு , சன்னமங்கலம் , பனங்குடி அஞ்சல் 
ஜெயந்தி மனமகிழ் மன்றம் , 12 , நல்லியான்தோட்டம் தெற்கு வெளிப்பாளையம் , நாகப்பட்டினம் 

12 

17/1992 

13 

19/1997 

அன்னை மனமகிழ் மன்றம் , வேளாங்கண்ணி , செபஸ்தியார்நகர் , மாதா தியேட்டர் பின்புறம் , 
வேளாங்கண்ணி 

14 

19/2000 

வர்த்தகர்கள் மனமகிழ் மன்றம் , செம்போடை , 157 / டி , புட்பவனம் ரோடு , ஆர்.கே. பில்டிங் , செம்போடை 
வின்னர் மனமகிழ் மன்றம் , நாகூர் , 71/6 , சின்ன கடைத் தெரு , நாகூர் 

15 

19/2002 

16 

56/1986 

ஸ்ரீ வினாயகர் மனமகிழ் மன்றம் , நாகப்பட்டினம் , டி.எஸ்.எண் . 1527 மேலக்கோட்டை வாசல் தெரு , 
நாகப்பட்டினம் 

17 

57/1986 

பாரதி மனமகிழ் மன்றம் , 7 , ஆஸ்பத்திரி ரோடு , வெளிப்பாளையம் , நாகப்பட்டினம் 

18 

57/1994 

சிட்டி மனமகிழ் மன்றம் , 2/615 , 618 , மாரியம்மன் சன்னதி , நாகப்பட்டினம் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

( 2 ) 

243/1972 

232/1972 


3 

சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

( 2 ) 

( 3 ) 

58/2000 

இளந்தென்றல் மனமகிழ் மன்றம் , 10 மெயின் ரோடு , துளசியாப்பட்டினம் , வேதாரண்யம் தாலுக்கா 
மூவேந்தர் மனமகிழ் மன்றம் , 19 , வண்டிபேட்டை , வெளிப்பாளையம் 

63/1990 

64/1990 

ஓம்சக்தி மனமகிழ் மன்றம் , 17 , தோணித்துறை ரோடு , நாகப்பட்டினம் 

64/2001 

65/2015 

திரீஸ்டார் மனமகிழ் மன்றம் , நாகூர் , 413 , புதிய பேருந்து நிலையம் , மெயின் ரோடு , நாகூர் 
| நட்சத்திரா மனமகிழ் மன்றம் , வேதாரண்யம் , 2/135 , பனையடிகுத்தகை , கத்திரிபுலம் , வேதாரண்யம் 
நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , 3/74 , மெயின் ரோடு , சிக்கல் 

66/1993 

7/2002 

கமலஹாசன் மனமகிழ் மன்றம் , நாகப்பட்டினம் , 72 மேல கோட்டைவாசல் நாகப்பட்டினம் 

70/1995 

தி ஸ்போர்ட்டிங் மனமகிழ் மன்றம் , நாகப்பட்டினம் , யாதவத் தெரு , நாகப்பட்டினம் 

71/2001 

| மலர் மனமகிழ் மன்றம் , கீழ்வேளூர் , 4 ஏ , அண்ணாநகர் , கீழ்வேளூர் 

74/1990 

திரி ஸ்டார் மனமகிழ் மன்றம் , பாலத்தடி , வேட்டைக்காரனிருப்பு 

74/2001 

அண்ணா மனமகிழ் மன்றம் , கரியாபட்டினம் , 16/4 , சார்மடை , கரியாப்பட்டினம் 

81/2000 

, 

டாக்டர் அம்பேத்கார் மனமகிழ் மன்றம் , எம்.ஜி.ஆர் . நகர் , நாகத்தோப்பு , 117 , எம்.ஜி.ஆர் . நகர் , 
நாகத்தோப்பு , வெளிப்பாளையம் 

83/1997 

தி ஸ்டார் மனமகிழ் மன்றம் , நாகப்பட்டினம் , மேலக்கோட்டை வாசல் , நாகப்பட்டினம் 

32 

84/2006 

நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , அத்திக்கடை , காமராஜர் சாலை , அத்திக்கடை 

33 

85/1992 

நியூஸ்ளபோர்ட்டிஸ் மனமகிழ் மன்றம் , 12 , யாதவத் தெரு , நாகப்பட்டினம் 

34 

85/2012 

’ 

, 

35 

92/1991 
93/1991 

நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , அத்திக்கடை , 12 , அத்திக்கடை , நாகப்பட்டினம் 
பேரறிஞர் அண்ணா மனமகிழ் மன்றம் , வேதாரண்யம் , 11/10 , மேலத்தெரு , வேதாரண்யம் 
கலைவாணர் மனமகிழ் மன்றம் , வெளிப்பாளையம் , 18 , நடுக்கன்தீர்த்த விநாயகர் சன்னதி தெரு , 
வெளிப்பாளையம் , நாகப்பட்டினம் 

36 

நாகப்பட்டினம் , 

பா . ஜனார்த்தனன் , 
மாவட்டப் பதிவாளர் ( நிருவாகம் ) 

2022 மே 11 . 

1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பதிவுச் சட்டம் 30 பிரிவு 140 ( 1 ) -ன் கீழ் பதிவெண் இரத்து 

செய்யப்பட்டது பற்றிய அறிவிக்கை 

ஈ.எச் . 146. திருவள்ளுவர் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 

( சி.எல்.எப் .93 / 1993 / எம் . ) 

ஈரோடு சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு உட்பட்ட கலைக்கப்பட்ட ஈ.எச் . 146. திருவள்ளுவர் விசைத்தறி நெசவாளர் 
கூட்டுறவு சங்கமானது ஈரோடு சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநர் அவர்களின் செயல்முறைகள் சி.எல்.எப் .93 / 1993 / எம் 
நாள் 14-03-2022 - ன்படி 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 , பிரிவு 140 ( 1 ) -ன் கீழ் பதிவெண் இரத்து 
செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது . 

ஈரோடு , 
2022 மார்ச் 14 . 

பெ . சரவணன் , 
உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 

தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


வ . 

எண் 

( 1 ) 

19 

20 

21 

22 

23 

24 

25 

26 

27 

28 

29 

30 


31 


